GOVERNMENT OF TAMIL NADU 

2010 | 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


- 


- 


BLR 
" . . . 


AMA 


* 


* 


NMENT 


கட் 
Kட்டி 
பாட 


GOVERN 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


S 
. 


RUTHAL 


1LONE T * 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 257] 


CHENNAI , WEDNESDAY , AUGUST 25 , 2010 

Aavani 9 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI _ Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


IIIIIIIII 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருச்சிராப்பள்ளி . 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியம் , கொடும்பப்பட்டி ஊராட்சியின் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( ந .க . எண் அ4/2064 /2009.) 
No . VI(2 )/412 ( a)/ 2010 . 

திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , மருங்காபுரி ஊராட்சி ஒன்றிய , கொடும்பப்பட்டி ஊராட்சியின் ஊராட்சி மன்றத் 
தலைவர் 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அத்தியாயம் 5 சட்டப்பிரிவு 84 உட்பிரிவு (சி ) 
மற்றும் அத்தியாயம் 3 சட்டப்பிரிவு 46 - ன்படி ஊராட்சி மன்றத் தலைவருக்குள்ள கடமையினை செய்யத் 
தவறியது , அரசாணை நிலை எண் 167 ஊரக வளர்ச்சி (சி4) த் துறை , நாள் : 09 - 08 - 1999 - ன்படி ஊராட்சி 
மன்றக் கூட்டங்கள் முறையாக நடத்தாதது , அரசாணை நிலை எண் 223 , ஊரக வளர்ச்சித் துறை , 
நாள் 26 - 03 - 1998 - ஐ மீறி தெருவிளக்கு பராமரிப்பு செலவினங்களுக்கான பொருட்கள் வாங்கியது , 
அரசாணை நிலை எண் 55 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( மா . அ . தி . ந ) த் துறை , 
நாள் 01 - 04 - 2008 - ஐ மீறி தெருவிளக்கு பராமரிப்பு செலவினங்கள் மேற்கொண்டது , அரசாணை நிலை 
எண் 83 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி மா . தி . 2 துறை , நாள் 29 - 06 - 2006 - ஐ மீறி கைப்பம்பு பராமரிப்பு 
மற்றும் விசைப்பம்பு பராமரிப்பு செலவினங்கள் மேற்கொண்டது , அரசாணை நிலை எண் 92 , ஊரக 
வளர்ச்சி (சி3) த் துறை , நாள் 31 - 12 - 1998 - ல் தெரிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளை மீறி துணைச் 
செலவுச்சீட்டுகள் இன்றி செலவினம் மேற்கொண்டது , அரசாணை நிலை எண் 43 , ஊரக வளர்ச்சி (சி3) த் துறை , 
நாள் 21 - 02 - 2000 - ல் குறிப்பிட்ட இனங்களைத் தவிர பிற செலவினங்களுக்கு மூன்றாம் நபரின் பெயரில் 
காசோலையாக வழங்க வேண்டும் என்கின்ற நடைமுறையினை மீறி இவ்வூராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட 
பெருவாரியான செலவினங்களுக்குத் தொகை தனதாகப் பெறப்பட்டது , மதுரை தடயவியல் அலுவலக உதவி 
இயக்குநர் அறிக்கையின்படி , அனுப்பப்பட்ட மாதிரி கையொப்பத்திற்கும் ஆவணங்களில் உள்ள கையொப்பத்திற்கும் 
வேறுபாடுகள் உள்ளதாக அறிக்கை வரப்பெற்று , அதன்மூலம் , ஊராட்சியின் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக 

இருக்க வேண்டிய ஊராட்சி மன்றத் தலைவரே , ஊராட்சியின் ஆவணங்களில் பிற உறுப்பினர்களின் 
DTP - VI - 2 EX . (257 ) 

[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கையெழுத்தினை இட்டு , இந்திய அரசியல் அமைப்பின் இறையாண்மையினையே களங்கப்படுத்தியது போன்ற காரணங்களுக்காக 
1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 உட்பிரிவு ( 11 ) - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் மாவட்ட 
ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினைப் பயன்படுத்தி மருங்காபுரி ஊராட்சி ஒன்றிய , கொடும்பப்பட்டி 
ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மா . தனலெட்சுமி மாணிக்கம் என்பவரை பதவி நீக்கம் செய்து 
ஆணையிடப்படுகிறது . 

மேற்படி அறிவிப்பு வெளியிடப்படும் நாள் முதல் மருங்காபுரி ஊராட்சி ஒன்றிய , கொடும்பப்பட்டி ஊராட்சி மன்றத் 
தலைவரின் பதவி நீக்கம் உறுதி செய்யப்படுகிறது . 


திருச்சிராப்பள்ளி , 
2010 ஆகஸ்ட் 24 . 


தா . சவுண்டையா , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


